அம்மைத்‌ திருப்பல்லாண்டு 


பூங்கோதை - இராமநாதன்‌ 
திருமண ணொளர் ரு 


இராட்சச - ஆவணி - 22 
7—9—1975 


வட்ட ட்‌ 
~~ /2 
LL 


வாரியார்‌ வழங்கும்‌ திருமண வாழ்த்து 


முருகா. 
முகாம்‌: கோபி 
நாள்‌: 22-8-75 


நேரிசை வெண்பா 


நங்கைபூங்‌ கோதையும்‌ 

நல்ராம நாதனும்‌ 
இங்கிதமாய்‌ இல்லறத்தில்‌ 

இன்புற்று -— மங்களமாய்‌ 
பல்லாண்டு வாழ்க! 

பழநிக்‌ குகனருளால்‌ 
எல்லா நலமும்‌ 

இசைந்து. 

அன்பன்‌, 
கிருபானந்தவாரி. 


வாரியார்‌ தந்த சாற்றுக்‌ கவி 
முருகா. 
முகாம்‌: கோபி 
நாள்‌: 22-8-75 
நேரிசை வெண்பா 
முத்துக்‌ கணேசனாம்‌ 
முத்தமிழ்தேர்‌ மூதறிஞன்‌ 
எத்ததியும்‌ ஏத்தி 
இனிதுய்ய -- நித்தியமார்‌ 
அம்மைதன்‌ பல்லாண்‌ 
டளித்தான்‌ படித்தோர்கள்‌ 
செம்மையுடன்‌ வாழ்வர்‌ 
சிறந்து. 
அன்பன்‌, 
கிருபானந்தவாரி. 


நறுந்தளிரே! மருக்கொழுந்தே! மரகதமே! 
நாட்காலை பசுமை பூப்பாய்‌; 
குறுந்தளிராம்‌ கொடிவீட்டில்‌ பிச்சியெனும்‌ 
குறும்பூவாய்‌ இன்பம்‌ ஈவாய்‌; 
சிறந்தொளிசேர்‌ செம்பூவும்‌ பசுந்தழையும்‌ 
சேர்ந்தனபோல்‌ சிவமும்‌ நீயும்‌ 
அறந்தழைக்க நேர்பாதி கலந்தகோல 
அழகினுக்கா யிரம்பல்‌ லாண்டு, 


பெயர்‌-மரகதவல்லி (ஊர்‌-ஈங்கோய்மலை) 


விடிவறியா உயிர்கள்பால்‌, மீன்போல 
விழிநோக்கி அருளே செய்யும்‌ 

கடிகமழும்‌ மலர்க்கூந்தல்‌ கயல்விழியே! 
கண்களிக்க அள்ளி யுண்டே 

அடிமுதலாய்‌ அழகனை நீ அணைந்தமையால்‌ 
அழகம்மை ஆனாய்‌ நீயோ! 

படிஎழுத வொண்ணாத பல்வளையாய்‌! 
பரிசினுக்கா யிரம்பல்‌ லாண்டு. 


பல்வளை நாயகி (திருப்புள்ளமங்கை; பட்டீச்சுரம்‌) 


அழகம்மை (திருக்களக்காமூர்‌; திருமழபாடி; திருமாந்துறை) 
2 


முல்லைமுதல்‌ மக்களுயிர்‌ அத்துணைக்கும்‌ 
மூலத்தாய்‌ நீயே யன்றோ! 

எல்லையிலாக்‌ காலவினை சிலந்தியாக 
எழுப்பிவிடும்‌ துன்பப்‌ பின்னல்‌ 

தொல்லையினில்‌ வீழுமுயிர்த்‌ துயர்துடைக்கத்‌ 
தோகையுரு உமையு மாவாய்‌; 

அல்லலிலாப்‌ பெருவாழ்வே! அருமருந்தே! 
அன்பினுக்கா யிரம்பல்‌ லாண்டு. 

தோகையாம்பிகை (திருப்பாதிரிப்‌ புலியூர்‌) 

ட வடா? 


3 


படியறியோம்‌; நின்பதத்தின்‌ பாங்கறியோம்‌; 
பல்வேறு வினைகள்‌ தம்மால்‌ 

இடியுருகும்‌ கொடுஞ்செயல்கள்‌ இழைத்த போது 
இன்னுயிர்பால்‌ கனிவு கண்டோம்‌; 

படிவளரப்‌ பொருளீந்து க ல்ய்மிம்‌ 
பார்புரக்கும்‌ முத்தம்‌ மையே! 

அடிதொழுவோம்‌ அடைக்கலங்காண்‌ அறம்‌ வளர்த்தாய்‌! 
அருளினுக்கா யிரம்பல்‌ லாண்டு, 

முத்தம்மை (திருஆமாத்தூர்‌) 

அறம்வளர்த்தநாயகி (திருவையாறு) 


4 


வெற்றியினைச்‌ செருக்கோடு விரும்பிநின்றேன்‌ 
விளயாட்டாய்த்‌ தோல்வி தந்தே 
பற்றுடைய ஆணவத்தின்‌ முனைமழுங்கப்‌ 
பனிமுறுவல்‌ செய்த எந்தாய்‌! 
வெற்றுருவக்‌ கருங்கல்லாய்க்‌ கிடந்தநெஞ்சை 
வெண்கமலப்‌ பூவாய்‌ ஏற்றுப்‌ 
பொற்புருவாய்‌! அருள்தருவாய்‌! பூங்கோதாய்‌! 


புதுமைக்கா யிரம்பல்‌ லாண்டு. 


பூங்கோதை (திருக்காளத்தி; துறையூர்‌) 


5 


சீர்பெரிய நிலமெல்லாம்‌ முகில்வழங்கும்‌ 
சிறுதுளிக்கே ஏங்கு மாப்போல்‌, 

நீர்பெருக்கும்‌ கடலனணைத்தும்‌ நிறையமுத 
நிலவொளிக்கே ஏங்கு மாப்போல்‌, 

பேர்பெரியாய்‌! உனைவணங்காப்‌ பித்தனாமென்‌ 
பிஞ்சன்புக்‌ கேங்கு கின்றாய்‌; 

ஏர்சிறக்கும்‌ ஏலவார்பூங்‌ குழலம்மை 


எளிமைக்கா யிரம்பல்‌ லாண்டு. 


ஏலவார்‌ குழலி (திருவிற்குடி; திருவேடகம்‌) 


6 


நீர்நிலத்தில்‌ மதுப்பூவைத்‌ தென்றலுமே 
நிதந்தழுவ மணமே கொள்ளும்‌; 
தேர்புலத்தால்‌ கவியமுதம்‌ உண்டவுள்ளம்‌ 
தெளிந்தறிவு பெற்றே வாழும்‌; 
பேரருளே! அஞ்செழுத்தை நெஞ்சகத்தே 
பிரிந்தறியா எளியன்‌ தன்னைப்‌ 
பாரதனுள்‌ கண்பாராய்‌ பால்மொழியே! 


பரிவினுக்கா யிரம்பல்‌ லாண்டு. 


பாலினும்‌ நன்மொழி (திருவாய்மூர்‌) 


ப்‌ 


உன்னடியைப்‌ பரவுதற்கு மண்ணகந்தான்‌ 
ஒளிர்பூவைப்‌ பூத்துப்‌ போற்றும்‌; 
மின்னுபெரும்‌ ஆழியொடு வானகமும்‌ 
மின்முத்தால்‌ நீரால்‌ போற்றும்‌; 
தின்னவரு செந்தழலோ அகிற்புகையைத்‌ 
தென்றலுடன்‌ தூவிப்‌ போற்றும்‌; 
பொன்னடியை எங்ஙனம்நான்போற்றிடுவேன்‌? 


புகழினுக்கா யிரம்பல்‌ லாண்டு. 


மண்ணகத்தில்‌ படிவதனைச்‌ சிற்பியர்கள்‌ 
மாண்புறவே சமைத்துத்‌ தந்தார்‌; 
மண்ணகத்தில்‌ ஓவியர்கள்‌ வரைந்துன்றன்‌ 
மாணடியைத்‌ தொழுது நின்றார்‌; 
எண்ணகத்தில்‌ உள்மலரும்‌ கவிஇதழால்‌ 
எழிலடியைத்‌ தொட்டேன்‌; எந்தம்‌. 
பண்ணகத்துத்‌ தமிழேற்பாய்‌ பண்மொழியே! 


பண்பினுக்கா யிரம்பல்‌ லாண்டு. 


பண்மொழியம்மை (திருப்பாண்டிக்‌ கொடுமுடி) 


9 


இருள்‌ இரியச்‌ சுடர்வயிரம்‌ இணைந்தமுடி 
அழகினுக்குத்‌ திருப்பல்‌ லாண்டு! 
பொருள்விரிக்கும்‌ விழிகளொடு புதுமுறுவல்‌ 
அழகினுக்குத்‌ திருப்பல்‌ லாண்டு! 
மருளகற்றிச்‌ சிவம்கலந்த மணக்கோல 
அழகினுக்குத்‌ திருப்பல்‌ லாண்டு!- 
அருள்பொழியும்‌ அங்கயற்கண்‌ அம்மைக்குப்‌ 


பல்லாண்டு திருப்பல்‌ லாண்டே! 


